© 


தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 3. 20 காசு 


* * 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மையே வெ 


வெல்லும் 


எண் 11 ] 


சென்னை , புதன்கிழமை , மார்ச் 23 , 2011 
பங்குனி 9 , திருவள்ளுவர் ஆண்டு- 2042 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை ) எண் 127 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (11) த் துறை , நாள் : 15 ஜூலை 2010 ) 


1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலை வாய்ப்பை முறைப்படுத்தல் , பணி நிலைமைகள் ) சட்டத்தின் 
( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 6ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3) மற்றும் (5) ஆம் உட்பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு முடிதிருத்துவோர் நல வாரியத்திற்கு கீழ்க்காணும் உறுப்பினர்களை இதனால் 
நியமிக்கிறார் . 


அவையாவன: 


A அரசின் பிரதிநிதிகள் - 


(1) மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத் துறை அமைச்சர் 


தலைவர் 


( 2 ) தொழிலாளர் நல ஆணையாளர் , சென்னை - 600 006 


உறுப்பினர் 


( 3 ) அரசுச் செயலாளர் , நிதித் துறை 


உறுப்பினர் 


( 4 ) அரசுச் செயலாளர் , சட்டத் துறை 


உறுப்பினர் 


(5 ) ஆணையாளர் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 

சீர்மரபினர் நலத் துறை , சேப்பாக்கம் , சென்னை - 600 005 


- 


உறுப்பினர் 


( 6 ) இயக்குநர் , சமூக நலத் துறை சென்னை - 600 005 


உறுப்பினர் 


DTP - I-2 - 11 ( T Sup ) - 1 


B அரசின் பிரிதிநிதிகள் - 


(1 ) திரு . கே . இராஜேந்திரன் , 

ஓபல் அழகு நிலையம் , 
19/7 , வைகை காலனி, 
அண்ணாநகர் , 
மதுரை - 20 . 


உறுப்பினர் 


( 2 ) திரு . எஸ் . ஆழ்வார்சாமி , 

த / பெ . , திரு . செல்லமுத்து , 
தியாகி எஸ் . விஸ்வநாததாஸ் நகர் , 
301 , வனச் சாலை , 
தேனி - 625 531 . 


உறுப்பினர் 


( 3 ) திரு . பழனி மோகன் , 

22ஜி /1 - 39 , பெகோபுரம் 
3வது தெரு , பிள்ளைகுளமேடு , 
திருவண்ணாமலை - 606 601 


- உறுப்பினர் 


( 4 ) வீரவநல்லூர் திரு . எஸ் . சுப்பையா , 

6 , பெரியார் தெரு, 
வீரவநல்லூர் - 627 426 , 
திருநெல்வேலி மாவட்டம் . 


உறுப்பினர் 


( 5 ) திரு . எஸ் . கோவிந்தராஜன் , 

த / பெ ., திரு . சதாசிவம் , 
49 ஜி , ஆனந்தவல்லி கோயில் வடக்கு வீதி , 
பெண்ணாற்றங்கரை , 
தஞ்சாவூர் - 613 003 . 


- உறுப்பினர் 


( 6 ) 


திரு . பி . இராமலிங்கம் , 
மாநிலப் பொருளாளர் , 
தமிழ்நாடு முடிதிருத்துவோர் சங்கம் , 
கோத்தன்பட்டி , 
கல்பகனூர் - 636 109 , 
சேலம் மாவட்டம் . 


- உறுப்பினர் 


C உடலுழைப்புத் தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் - 


( 1) திரு . கே . எஸ் . நாகலிங்கம் , முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் , 

5ஏ - ப்ளாக் , எல்பிஜி லைன் , 
கீழ்ப்பாக்கம் , சென்னை - 600 010 . 


உறுப்பினர் 


திரு . எஸ் . பெருமாள் , 
5 , கடைவீதி (பஜார் சாலை), 
உத்திரமேரூர் - 603 406 , 
காஞ்சிபுரம் மாவட்டம் . 


- உறுப்பினர் 


(3 ) திரு . வி . குமார் , 

த / பெ ., திரு . வி . விநாயகம் , 
44/22 , இறைகுட்டி தெரு , 
புது பெருங்களத்தூர் , 
சென்னை - 600 063 . 


உறுப்பினர் 


( 4 ) திரு . வி . சேவையா 

த / பெ ., திரு . கே . வெங்கடசாமி , 
1/110 , பி . சேப்பனாவாரி , 
மதுகுளம் , 
தஞ்சாவூர் . 


- உறுப்பினர் 


C உடலுழைப்புத் தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் - தொடர்ச்சி . 


( 5 ) திரு . எம் . லட்சுமணன் , 

த / பெ ., திரு . நடராஜன் , 
எண் 7 , வீராசாமி முதலி தெரு , 
வந்தவாசி , 
திருவண்ணாமலை . 


- உறுப்பினர் 


( 6 ) திரு . வேதைசுப இராஜேந்திரன் , 

61 , என் . வி . தேவர் நகர் , 
தெற்குத் தெரு , வேதாரண்யம் , 
நாகை மாவட்டம் - 614 810 . 


- உறுப்பினர் 


அறிவிக்கை 


( அரசாணை ( நிலை ) எண் 186 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1)த் துறை , நாள் : 17 செப்டம்பர் 2010.) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 226 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 1936ஆம் ஆண்டு ஊதியங்கள் வழங்கல் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 4/ 1936 ) அனைத்து விதித்துறைகளும் , மேற்சொன்ன 1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள அட்டவணையிடப்பட்ட வேலைவாய்ப்புகளில் பணியாற்றுகின்ற 
தொழிலாளர்களுக்கு பொருந்தும் என்றும் இதற்கு மாநில அரசே பொருத்தமான அரசாகும் என்றும் இதனால் உத்தரவிடுகிறர் . 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 190 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2 ) த் துறை, நாள் : 20 செப்டம்பர் 2010.) 


1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 8ஆம் பிரிவின் (2 ) உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட 
அதிகாரங்களைக் கொண்டும் , 08 - 09 - 2010ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- 2 , பிரிவு 2 , 684ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறையின் II(2) தொ . வே . வா /564/2010ஆம் எண் கொண்ட 
அறிவிக்கையை ரத்து செய்து அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் கீழ் 01 - 09 - 2010ஆம் 
நாளிலிருந்து செயலுக்கு வரும் திரு . கே . ஐயனு , பி .இ. , என்பவரை தொழிற்சாலைகளின் தலைமை ஆய்வாளராக இதனால் 
நியமனம் செய்கிறார் . 


அறிவிக்கை 


[ அரசாணை ( நிலை ) எண் 214 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2) த் துறை , நாள் : 20 அக்டோபர் 2010.) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 11/ 1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் ( a ) 
பகுதியிலும் , மேற்படி சட்டத்தின் 9ஆம் பிரிவின்படியும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , துணிகளை மடிக்கிற வேலைவாய்ப்புக்கான குறைந்த அளவு ஊதிய வீதங்களை நிர்ணயிப்பதைப் பொறுத்த வரையில் , 
விசாரணைகள் நடத்தி , மாநில அரசுக்கு ஆலோசனை அளிப்பதற்காக , பின்வரும் உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை , இதனால் 
நியமிக்கிறார் . 


தனி நபர்கள் - 


தலைவர் 


செயலாளர் 


(1 ) தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , சேலம் 
(2 ) தொழிலாளர் நல ஆய்வாளர் , சேலம் 
( 3 ) உதவி இயக்குநர் , பொருளியல் மற்றும் புள்ளிவிவரயியல் 

இயக்குநர் அலுவலகம் , சென்னை - 600 006 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


வேலையளிப்பவரின் பிரிதிநிதிகள் - 
(1 ) திரு . எம் . மோகன்லால் ஜெயின் , 

ஆர். எம் . கம்பெனி, 
455 , காவேரி சாலை , 
கருங்கல்பாளையம் , 
ஈரோடு - 638 003 . 


- உறுப்பினர் 


திரு . என் . சூரியபிரகாசன் , 
ஸ்ரீ கந்தசாமி டெக்ஸ்டைல்ஸ் , 
எண் 24 , விவேகானந்த நகர் , 
செங்குந்தபுரம் 9வது குறுக்குத் தெரு , 
கரூர் - 639 002 . 


- உறுப்பினர் 


திரு . ஆர் . தனபதி 
அப்னா ஹேண்ட்லூம்ஸ் , 
24 , 5வது குறுக்குத் தெரு , 
செங்குந்தபுரம் , கரூர் - 639 002 . 


உறுப்பினர் 


( 4 ) திரு . கே . செந்தில்குமார் , 

அமராவதி டெக்ஸ்டைல்ஸ் , 
எண் 105 , இராமகிருஷ்ணாபுரம் , 
கரூர் - 639 001 . 


உறுப்பினர் 


தொழிலாளரின் பிரதிநிதிகள் -- 
(1) திரு . கே . ஆர் . தங்கராஜீ 

எண் 5 , சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் , 
860 / A ஈ . வி .என் . சாலை , 
சூரம்பட்டி , நாலுரோடு , 
ஈரோடு - 638 009 . 


இந்திய தேசிய 
தொழிற்சங்க பேரவை 


உறுப்பினர் 


அனைத்திந்திய 
தொழிற்சங்க பேரவை 


( 2 ) திரு . எஸ் . நாகராஜன் , 

4 , பவளத்தார் கவுண்டன் வலசு , 
அட்டவனை ஹனுமன் பள்ளி , 

முகசி , ஹனுமன் பள்ளி அஞ்சல் - 638 101 . 
( 3) திரு . எஸ் . சுப்பிரமணியன் , 

1 , குமாரசாமி சாலை , 
ஈரோடு - 638 001 . 


உறுப்பினர் 


ஈரோடு மாவட்ட இந்திய 
தொழிற்சங்கப் பேரவை மையம் 


உறுப்பினர் 


தொழிலாளர் 
முன்னேற்ற முன்னணி 


( 4 ) திரு . கே . இராமகிருஷ்ண ன் , 

வி . பி . சிந்தன் நகர் , 4வது தெரு , 
காந்தி நகர் அஞ்சல் , 
திருப்பூர் - 3 . 


ட்டி . பிரபாகர ராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 

அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 206 , சுற்றுச் சூழல் மற்றும் வன (FR 5) த் துறை, நாள் : 1 டிசம்பர் 2010.] 
1972ஆம் ஆண்டு வனவிலங்குகள் (பாதுகாப்பு ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 53/1972) 26 - A பிரிவின் (1 ) உட்பிரிவின் (a ) பகுதியில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 


பகுதி , 1 - 12 - 2010 ஆம் நாளிலிருந்து ஒரு சரணாலயமாக இருக்கும் என்று இதனால் அறிவிக்கிறார் . அதன் நாற்புற எல்லைகள் , 
கீழேயுள்ள விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


விவர அட்டவணை 


இராமநாதபுரம் 


(1) மாவட்டத்தின் பெயர் 
( 2 ) வட்டத்தின் பெயர் 
( 3 ) கிராமங்களின் எண்ணும் பெயரும் 


கடலாடி 


( 4 ) சரணலாயத்தின் பரப்பு 
(5 ) சரணலாயத்தின் பெயர் 


30 , மேல செல்வனூர் 
31 , கீழ செல்வனூர் 
593 .08 எக்டேர் 
மேல செல்வனூர் மற்றும் 
கீழ் செல்வனூர் பறவைகள் சரணாலயம் . 


வி . இறையன்பு , 
அரசுச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 

நாற்புற எல்லைகள் 
வடக்கு - 24ஆம் எண்ணுள்ள மீனங்குடி கிராமம் மற்றும் 23ஆம் எண்ணுள்ள ஓரிவாயில் கிராமம் ஆகியவை சந்திக்கிற இடத்தில் 

தொடங்குகிற இந்த எல்லைக்கோடு , 23ஆம் எண்ணுள்ள ஓரிவயல் கிராமத்தின் 107 , 97 , 94 ,81,80 ,79 ,78 மற்றும் 198ஆம் 

எண்களுள்ள நி . அ . புலங்களின் தெற்குப் பக்கம் நெடுக , கிழக்கு நோக்கிச் செல்கிறது . 
கிழக்கு - பின்னர் , இந்த எல்லைக்கோடு , 31ஆம் எண்ணுள்ள கீழ செல்வனூர் கிராமத்தின் 66 , 67, 70 ,71 ,75 ,89, 90,91 ,121, 122 ,123 

மற்றும் 127ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் மேற்குப் பக்கம் நெடுக , பொதுவாக தெற்கு நோக்கிச் செல்கிறது . 


தெற்கு - பின்னர் , இந்த எல்லைக்கோடு , 31ஆம் எண்ணுள்ள கீழ் செல்வனூர் கிராமத்தின் 202 ,200 ,176 ,175 ,135 ,134, 133,132 மற்றும் 

130ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் வடக்குப் பக்கம் 30ஆம் எண்ணுள்ள மேல செல்வனூர் கிராமத்தின் 134, 133 
மற்றும் 126ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் வடக்கு பக்கம் ஆகியவை நெடுக , மேற்கு நோக்கிச் செல்கிறது . 


மேற்கு - பின்னர் இந்த எல்லைக்கோடு 30ஆம் எண்ணுள்ள மேல செல்வனூர் கிராமத்தின் 125 , 45 , 44 ,43 ,28 ,27 , 18 ,17 ,13, 12, 11 ,8 ,7,6, 2 

ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் கிழக்குப் பக்கம் 24ஆம் எண்ணுள்ள மீனங்குடி கிராமத்தின் கிழக்குப் பக்கம் 
ஆகியவை நெடுகப் பொதுவாக வடக்கு நோக்கிச் சென்று , தொடங்கிய இடத்தில் இணைகிறது . 


வி . இறையன்பு , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்பு) த் துறை . 


சுற்றுச் சூழல் மற்றும் வனத் துறை 

அறிவிக்கை 
( அரசாணை (நிலை ) எண் 220 , சுற்றுச் சூழல் மற்றும் வன (FR 5த் துறை , நாள் : 15 டிசம்பர் 2010 ) 
1972 ஆம் ஆண்டு வனவிலங்குகள் (பாதுகாப்பு ) சட்டத்தின் 18 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கீழேயுள்ள விவர அட்டவணையில் நாற்புற எல்லைகள் குறிப்பிடப்பட்டுள்ள 
பகுதி , வனவிலங்குகளையும் , அவற்றின் சுற்றுச் சூழலையும் பாதுகாத்து , இனப்பெருக்கம் செய்து , மேம்பட்டுத்தும் நோக்கத்திற்காக , 
போதிய அளவில் உயிரின வாழ்க்கைச் சூழல் , தாவரங்கள் , விலங்குகள் , நில இயல் தன்மை , இயற்கைச் சூழல் மற்றும் விலங்கியல் 
முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதை தமிழ்நாடு அரசு கருதிப் பார்த்து , மேற்சொன்ன பகுதியை , வனவிலங்கு உய்விடமாக 
அமைக்கக் கருதியிருக்கிற தமிழ்நாடு அரசின் நோக்கத்தை இதனால் அறிவிக்கிறார் . 


விவர அட்டவணை 


(1 ) மாவட்டத்தின் பெயர் 
(2 ) வட்டத்தின் பெயர் 
( 3 ) கிராமத்தின் பெயர் 
( 4 ) நில அளவை எண் மற்றும் பரப்பு 
( 5 ) சரணலாயத்தின் பெயர் 


இராமநாதபுரம் 
பரமக்குடி 
எண் 76 , தேர்தங்கல் 
பரப்பு நி . அ . எண் 6 (29. 29. 5 எக்டேர் ) 
தேர்தங்கல் பறவைகள் சரணலாயம் . 


நாற்புற எல்லைகள் 


வடக்கு - 76 ஆம் எண்ணுள்ள தேர்தங்கல் கிராமத்தின் 7 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் வடக்குப் பக்கம் மற்றும் 5ஆம் 

எண்ணுள்ள நி . அ . புலத்தின் கிழக்குப் பக்கம் ஆகியவற்றிலிருந்து இந்த எல்லைக்கோடு தொடங்கி , 76 ஆம் எண்ணுள்ள 
தேர்தங்கல் கிராமத்தின் 3 , 116 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் தெற்குப் பக்கம் நெடுக , வடகிழக்கு நோக்கிச் 

செல்கிறது . 
கிழக்கு - அங்கிருந்து , இந்த எல்லைக்கோடு , 76 ஆம் எண்ணுள்ள தேர்தங்கல் கிராமத்தின் 112,111,109 , 92 , 91 , 90 மற்றும் 89ஆம் 

எண்களுள்ள நி . அ . புலங்களின் மேற்குப் பக்கங்கள் 89 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தெற்குப் பக்கம் மற்றும் 
76 ஆம் எண்ணுள்ள தேர்தங்கல் கிராமத்தின் 88, 79 ,78 மற்றும் 65 ஆம் எண்களுள்ள நி . அ . புலங்களின் மேற்குப் 

பக்கம் ஆகியவை நெடுகப் பொதுவாக தெற்கு நோக்கிச் செல்கிறது . 
தெற்கு - அங்கிருந்து , இந்த எல்லைக்கோடு , 76 ஆம் எண்ணுள்ள தேர்தங்கல் கிராமத்தின் 64,21 ஆம் எண்களுள்ள நி . அ . 

புலங்களின் வடக்குப் பக்கம் நெடுக , மேற்கு நோக்கிச் செல்கிறது . 
மேற்கு - அங்கிருந்து இந்த எல்லைக்கோடு 20, 15 ,14,13, 12 , 11 ,10,9 ஆம் எண்க ளுள்ள நி . அ . புலங்களின் மேற்குப் பக்கம் , 9 ஆம் 

எண்ணுள்ள நி . அ . புலத்தின் வடக்கு பக்கம் , 9 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் மேற்குப் பக்கம் மற்றும் 8 ஆம் 
எண்ணுள்ள நி . அ . புலத்தின் தெற்கு மற்றும் கிழக்குப் பக்கங்கள் 7 ஆம் எண்ணுள்ள நி . அ . புலத்தின் கிழக்கு , 
வடக்குப் பக்கங்கள் ஆகியவை நெடுகப் பொதுவாக வடக்கு நோக்கிச் சென்று , தொடங்கிய இடத்தில் சேர்கிறது . 


வி . இறையன்பு , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 18 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J2) த் துறை , நாள் : 24 ஜனவரி 2011.) 


1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 5ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( a ) பகுதி மற்றும் மேற்படி சட்டத்தின் 9 ஆம் பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , 5 மே 2010ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 இல் 238 ஆம் பக்கத்தில் வெளியிடப்பட்ட 
II (2) / LE / 257 / 2010 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையில் (இது பின்னர் 
திருத்தியமைக்கப்பட்டது ) கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன அறிவிக்கையில் , 


(1 ) " வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் என்ற தலைப்பின் கீழ் 3ஆம் இனத்திற்குப் பின்னர் , கீழ்க்காணும் இனம் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 


பலையளிப்பவரின் பிரதிநிதிகள் ” என்ற தலைப்பின் கீழ் ஆம் இனத்திற் 


“ 4 . திரு . கே . வெங்கடாச்சலம் , 

தமிழ்நாடு நூற்பாலை சங்கம் , 
கதவு எண் 24 , 11 - வது குறுக்குத் தெரு , 
திருவள்ளுவர் நகர் , 
ஸ்பென்சர் வளாகம் , 

திண்டுக்கல் - 624 003 " ; 
( 2 ) " தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் என்ற தலைப்பின் கீழ் 3ஆம் இனத்திற்குப் பின்னர் , கீழ்க்காணும் இனம் சேர்த்துக் 
கொள்ளப்பட வேண்டும் , அதாவது : 


" 4 . திரு . கே . முத்தையா , 

ஸ்ரீ அன்னை காட்டேஜ் , 
2/ 1225 , அழகிரி நகர் , 
சீலப்பாடி அஞ்சல் , 
திண்டுக்கல் - 624 005 " . 


ட்டி . பிரபாகர ராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்பு)த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


